வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு 
அடித்தளம்‌ 


நாம்‌ வெற்றியுள்ள ஊழியக்காரர்களாக மாத்திரமல்ல அவருக்கு உண்மையுள்ள 
ஊழியக்காரர்களாகவும்‌ வாழவேண்டும்‌; அத்துடன்‌, நாம்‌ அவருக்கு 
விசுவாசமுள்ளவர்களாகக்‌ காணப்படவேண்டும்‌ என்றும்‌ தேவன்‌ விரும்புகின்நார்‌. நம்முடைய 
வாழ்க்கையில்‌ வெற்றியுள்ளவர்காளாக நாம்‌ காணப்படுகின்றோமோ இல்லையோ, ஆனால்‌ 
அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம்‌ நிச்சயம்‌ காணப்படவேண்டும்‌. உண்மையுள்ள 
மனிதனே தேவனிடத்திலிருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெறுவான்‌. நல்ல 
போராட்டத்தைப்‌ போராடவேண்டும்‌, பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக நாம்‌ ஓடவேண்டும்‌, 
ஆகாயத்தில்‌ சிலம்பம்‌ பண்ணுகிறவர்களாக நாம்‌ ஓடக்கூடாது. உலகத்தின்‌ பார்வையில்‌ 
நாம்‌ வெற்றி பெற்றவர்களாகக்‌ காணப்படாவிட்டாலும்‌, தன்னுடைய பார்வையில்‌ நாம்‌ 
வெற்றியுள்ளவர்களாக வாழவேண்டும்‌ என்றே தேவன்‌ விரும்புகின்றார்‌. நாம்‌ பூரணமாக 
உண்மையுள்ளவர்களாக்‌ காணப்படும்‌ அதே நேரத்தில்‌ நாம்‌ வெற்றி பெற்றவர்களாகவும்‌ 
காணப்படவேண்டும்‌. 


அவன்‌ செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ 


அவன்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டு, தன்‌ காலத்தில்‌ தன்‌ கனியைத்‌ 
தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தைப்போலிருப்பான்‌, அவன்‌ 
செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌. சங்கீதம்‌ 1:3 


“அவன்‌ செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌” என்று தாவீது தீர்க்கதரிசனமாக, அழுத்தமாக, 
உறுதிபடக்‌ கூறி நம்மை உற்சாகப்படுத்துவதை இந்த வசனத்தில்‌ நாம்‌ காணமுடியும்‌. 
நாம்‌ இப்படிப்பட்ட அழைப்பைப்‌ பெற்றவர்கள்‌ என்பதை தேவன்‌ நமக்கு ஞாபகமூட்ட 
விரும்புகின்றார்‌. நாம்‌ செய்யும்‌ எல்லாம்‌ வாய்க்கும்படியாகவே தேவன்‌ நம்மை அழைத்து 
முன்குறித்திருக்கின்றார்‌. நாம்‌ நீர்க்கால்களின்‌ ஓரமாய்‌ நடப்பட்டவர்கள்‌; தேவன்‌ நம்மை 
சரியான இடத்தில்‌ நட்டியிருக்கின்றார்‌. ஆண்டவரின்‌ நதியின்‌ ஓரத்தில்‌ நடப்பட்ட நாம்‌ 
அவருக்கென்று இவ்வுலகில்‌ தப்பாமல்‌ கனிதரும்படி அழைக்கப்பட்டவர்கள்‌. 
எரேமியாவைப்போல்‌ நாம்‌ மனுஷனை நம்பி அல்ல தேவனையே நம்பி வாழ்கின்றவர்கள்‌. 
மனிதர்களை நம்பி வாழ்க்கை நடத்துவோர்‌ நிச்சயம்‌ பட்ட மரங்களைப்‌ போலவே 
காணப்படுவார்கள்‌ அத்துடன்‌ சபிக்கப்பட்டவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌ என்றே வேதம்‌ 
கூறுகின்றது. கர்த்தரையே சார்ந்திருக்கின்ற நாமோ எந்த வரட்சியான காலத்திலும்‌ கனி 
தரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள்‌. 


மனுஷன்மேல்‌ நம்பிக்கைவைத்து, மாம்சமானதைத்‌ தன்‌ 
புயபலமாக்கிக்கொண்டு, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள 
மனுஷன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌. அவன்‌ 
அந்தரவெளியில்‌ கறளையாய்ப்போன செடியைப்போலிருந்து, 
நன்மைவருகிறதைக்‌ காணாமல்‌, வனாந்தரத்தின்‌ வறட்சியான 
இடங்களிலும்‌, குடியில்லாத உவர்நிலத்திலும்‌ தங்குவான்‌. கர்த்தர்மேல்‌ 
நம்பிக்கைவைத்து, கர்த்தனைத்‌ தன்‌ நம்பிக்கையாகக்‌ கொண்டிருக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌. அவன்‌ தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும்‌, 
கால்வாய்‌ ஓரமாகத்தன்வேர்களை விடுகிறதும்‌, உஷ்ணம்‌ வருகிறதைக்‌ 
காணாமல்‌ இலை பச்சையாயிருக்கிறதும்‌, மழைத்தாழ்ச்சியான 


வருஷத்திலும்‌ வருத்தமின்றித்‌ தப்பாமல்‌ கனிகொடுக்கிறதுமான 
மரத்தைப்போலிருப்பான்‌ (எரேமியா 17:5-8). 


தேவன்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாம்‌ வருத்தமில்லாமல்‌, மழையே இல்லாது 
போனாலும்‌ அவருக்காகக்‌ கனி கொடுக்கிறவர்களாகக்‌ காணப்படவேண்டும்‌. கர்த்தரை 
நம்பியிருக்கின்ற மனிதனுக்கு வருத்தம்‌ வந்தாலும்‌, மழைத்‌ தாழ்ச்சி வந்தாலும்‌ கனி 
கொடுப்பதை விட்டு அவன்‌ பின்வாங்கமாட்டான்‌. நாம்‌ நட்டப்பட்டடிருக்கின்ற இடம்‌ 
சரியானது. நாம்‌ நீர்ப்பாய்சசலான இடத்திலே நட்டப்பட்டிருக்கின்றோம்‌. நம்முடைய 
நம்பிக்கையோ கர்த்தர்‌ பேரில்‌ இருக்கின்றது. ஆகையினாலே, மழைத்‌ தாழ்ச்சி 
நேரிட்டாலும்‌, வருத்தங்கள்‌ வாழ்வில்‌ வந்தாலும்‌ வெற்றியை எந்த ஒரு மனிதனாலும்‌ 
நம்மிடத்திலிருந்து பறித்துக்கொள்ள முடியாது. நம்முடைய கனிதரும்‌ ஜீவியத்தை யாரும்‌ 
தடை செய்யமுடியாது. வாழ்க்கையில்‌ போராட்டங்கள்‌ நிச்சயம்‌ வரும்‌. எனவே பவுல்‌, 
'நல்ல போராட்டததைப்‌ போராடினேன்‌; ஓட்டத்தை முடித்தேன்‌. நீதியின்‌ கிரீடம்‌ எனக்காக 
வைக்கப்பட்டிருக்கிறது' என்று கூறுகின்றார்‌. பவுல்‌ வெற்றி பெற்றவராகவே தனது 
ஓட்டத்தை முடித்தார்‌. நமது வெற்றிக்கு விரோதமாக போராட்டங்கள்‌ வரும்‌; ஆனாலும்‌ 
அது நல்ல போராட்டமே. நாம்‌ கர்த்தரைச்‌ சார்ந்தவர்களாகவே வாழுவோம்‌ என்றால்‌ 
நிச்சயம்‌ நாம்‌ செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌. 


சத்துருவின்‌ 
விஷமான விதைகள்‌ 


வெற்றியை நோக்கி ஓடும்‌ நம்மை எப்போதும்‌ தடைசெய்கிறவனாகவே சத்துரு 
இவ்வுலகில்‌, நமக்கு விரோதமாகக்‌ கிரியை செய்துகொண்டிருக்கின்றான்‌. “உன்னாலே 
என்ன இயலும்‌? என்ன செய்யமுடியும்‌? உன்னாலே எப்படி கனி தரமுடியும்‌? என்ற 
சோர்புண்டாக்கும்‌ வார்த்தைகளையே அடிக்கடி சத்துரு நமது காதுகளில்‌ ஒலிக்கச்செய்து 
விஷமான விதைகளை அவன்‌ விதைத்து, வெற்றியிலிருந்து நாம்‌ விலகிச்செல்லும்படிக்கு 
அவனுடைய வஞ்சகமான காரியங்களில்‌ நம்மைச்‌ சிக்கவைக்கும்படியாகவே அவன்‌ 
தொடர்ந்து செயல்படுகின்றான்‌. பீஹாரில்‌ ரோஹ்தாஸ்‌ மலையில்‌ மரங்களின்‌ மேலே ஒரு 
சிறிய மஞ்சள்‌ நிறக்‌ கொடி படர்ந்திருப்பதை காணமுடியும்‌. அந்த சிறிய கொடி பூமியில்‌ 
வேரூன்றியிருக்காது; அதற்கு யாரும்‌ தண்ணீர்‌ ஊற்றுவதுமில்லை; பூமியிலிருந்து எந்த 
சத்தும்‌ அதற்கு கிடைப்பதில்லை; என்றபோதிலும்‌, அது படர்ந்திருக்கின்ற அந்த 
பசுமையான மரத்தை அது பட்டுப்போகச்‌ செய்துவிடும்‌. அந்த கொடியின்‌ சிறிய துண்டை 
எந்த ஒரு நல்ல மரத்தின்மேல்‌ போட்டாலும்‌, அந்த மரத்தை அது பட்டூப்போகச்‌ 
செய்துவிடும்‌. சத்துருவாகிய சாத்தானும்‌ மனிதர்களுடைய வாழ்க்கையை இப்படியே 
பட்டுப்போகச்‌ செய்கின்றான்‌. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌,  குடூம்ப 
வாழ்க்கையில்‌, குழு வாழ்க்கையில்‌ நாம்‌ கவனக்குறைவாக இருக்கின்ற நேரத்தில்‌, சிறிய 
அப்படிப்போன்ற கொடியின்‌ துண்டைக்‌ கொண்டுவந்து நமது மரத்தின்மேல்‌ வீசிவிட்டூப்‌ 
போய்விடூகின்றான்‌. நம்முடைய எல்லா சக்தியையும்‌ அது சாப்பிட்டுவிடுகின்றது; எல்லா 
பெலத்தையும்‌ உறிஞ்சிவிடுகின்றது; இறுதியில்‌ நாம்‌ பட்டமரத்தைப்போல 
ஆகிவிடுகின்றோம்‌. சத்துருவின்‌ இந்த காரியத்திற்கு நாம்‌ தப்பித்துக்கொள்ளவேண்டும்‌. 
நாம்‌ மழைத்‌ தாழ்ச்சியான காலத்திலும்‌ தப்பாமல்‌ கனிகொடுக்கின்ற வாழ்க்கை 
வாழவேண்டும்‌ என்ற நோக்கத்துடனேயே தேவன்‌ நம்மை இவ்வுலகத்தில்‌ 
வைத்திருக்கின்றார்‌. 


தேவன்‌ நம்மை நாட்டிய நோக்கம்‌ நிறைவேறமுடியாதபடி நம்மை நெருக்குகின்ற 
காரியங்களை பிடுங்கி எறிய தேவன்‌ நமக்கு உதவிசெய்வாராக. எல்லா சக்தியையும்‌ 
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிடூங்கிப்போடுகின்ற, சத்துருவின்‌ கரம்‌ நம்மேல்‌ 


விழாதபடிக்கு தேவன்‌ நம்மைக்‌ காப்பாராக. மரத்தின்மேல்‌ படரும்‌ அந்த கொடியை “The 
cancer of the tree’? என்று கூறுகின்றனர்‌. அது நாட்டப்பட்டதல்ல, நாம்‌ 
பட்டுப்போகும்படியாக நம்மேல்‌ சத்துரவால்‌ வீசப்பட்டது. நாம்‌ தேவனையே 
சார்ந்திருக்கிறவர்களாகக்‌ காணப்பட்டால்‌ நாம்‌ செய்வதெல்லாம்‌ நிச்சயம்‌ வாய்க்கும்‌. நாம்‌ 
கனிகொடுக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள்‌. மழை தப்பிப்போனாலும்‌, நாம்‌ கர்த்தருக்குக்‌ 
கனி கொடுக்கவேண்டும்‌. சூம்நிலைகள்‌ சாதகமாக இல்லாதுபோனாலும்‌, நாம்‌ 
கனிகொடுக்கவேண்டும்‌. 


பாபிலோனோ, எகிப்தோ, கானானோ 
நமது வெற்றியை தடுக்கமுடியாது 


நம்மை தேவன்‌ பெரிய நோக்கத்தோடு ஓரிடத்தில்‌ வைத்திருக்கும்போது நாம்‌ அதைப்‌ 
புரிந்துகொண்டவர்களாய்‌ அந்த நோக்கத்தையே நோக்கி ஓடும்போது மாத்திரமே நம்மால்‌ 
வெற்றியைப்‌ பெற்றுக்கொள்ளமுடியும்‌. காரியங்கள்‌ விரோதமாயிருந்தாலும்‌, நம்மால்‌ 
நிச்சயம்‌ வெற்றிபெறமுடியும்‌. பாபிலோன்‌ விக்கிரகங்களால்‌ மற்றும்‌ ஆடல்‌, பாடல்‌, 
கேளிக்கைகளினால்‌ நிறைந்த இடம்‌. அது குடிவெறியினால்‌ நிறைந்திருக்கின்ற இடம்‌; 
அது பிசாசுகளின்‌ குடியிருப்பு; அது மந்திரவாதிகளின்‌ பிறப்பிடம்‌, பில்லிசூனியம்‌ செய்யும்‌ 
ஜனங்களினால்‌ நிறைந்திருந்த இடம்‌; ஆனால்‌, அங்கே தூக்கிப்போட்டாலும்‌ 
தானியேலாகிய நான்‌ வெற்றிப்பெறுவேன்‌, என்று நம்மால்‌ உறுதி நமக்கு வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, நாம்‌ வெற்றி பெற அழைக்கப்பட்டவர்கள்‌; ஓட்டத்தை முடிக்கவும்‌, 
பெற்றுக்கொள்ளவும்‌ அழைக்கப்பட்டவர்கள்‌. 


இது பாபிலோன்‌ என்று நீங்கள்‌ சொல்லலாம்‌, ஆனாலும்‌, உங்களோடு தேவன்‌ உண்டே. 
இது எகிப்து, மந்திர தந்திரங்களின்‌ பிறப்பிடம்‌, மாடுதான்‌ அவர்கள்‌ தேவதை, பணம்தான்‌ 
அவர்கள்‌ தெய்வம்‌ என்று நீங்கள்‌ சொன்னாலும்‌, யோசேப்பே நீ அங்கே 
அடிமையாயிருந்தாலும்‌, நீ வெற்றிபெற அழைக்கப்பட்டவன்‌. யோசேப்பு 20 
வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவனாகவே எகிப்திற்குச்‌ சென்றான்‌; அவன்‌ சிறைச்சாலையில்‌ 
இருந்தாலும்‌, போத்திப்பாரின்‌ வீட்டில்‌ இருந்தாலும்‌, தேவன்‌ அவனோடிருந்தார்‌. தேவனால்‌ 
புறக்கணித்துத்‌ தள்ளப்பட்ட கானான்‌ தேசத்திற்கு யோசுவாவை தேவன்‌ 
கொண்டுபோனபோது, யோசுவா கர்த்தர்‌ என்னோடு இருக்கிறபடியினாலே, நோக்கத்தை 
நான்‌ நிறைவேற்றுவேன்‌, அதிலே வெற்றியும்‌ பெறுவேன்‌' என்று அவனால்‌ கூறமுடிந்தது. 
நாம்‌ பாபிலோனிலோ, எகிப்திலோ, கானானிலே இருந்தாலும்‌ நாம்‌ கனிகொடுக்க, 
வெற்றிகொடுக்க அழைக்கப்பட்டவர்கள்‌. யோசேப்பைக்‌ குறித்து “கர்த்தர்‌ அவனோடே கூட 
இருந்தார்‌' என்று வேதம்‌ சொல்லுகின்றது. தாவீது ஒரு போரிலும்‌ தோல்வியடையவில்லை; 
ஏனென்றால்‌, கர்த்தர்‌ அவனோடே கூட இருந்தார்‌. சவுல்‌ கோலியாத்தைக்‌ கண்டு 
நடூங்கிக்கொண்டிருந்தான்‌. கர்த்தர்‌ தாவீதோடு இருப்பதை சவுல்‌ இராஜா கண்டான்‌. 
யோசேப்பைப்‌ பார்த்து எகிப்தின்‌ இராஜாவாகிய பார்வோன்‌, 'இவனைப்பேல வேறொருவன்‌ 
உண்டோ” என்று கூறுகின்றான்‌. ஜனங்கள்‌ எல்லாரும்‌ தேவன்‌ அவனோடு இருப்பதைக்‌ 
கண்டார்கள்‌. நம்மோடு கர்த்தர்‌ இருப்பதை ஜனங்கள்‌ காணவேண்டும்‌. ஈசாக்கு ஓரிடத்தில்‌ 
கிணறு தோண்டினான்‌, தண்ணீர்‌ கிடைத்தபோது பெலிஸ்தியர்‌ வந்து இது எங்கள்‌ 
பிதாக்களுடையது என்று வாதிடூவார்கள்‌. வேறிடத்திந்குச்‌ சென்று தோண்டினான்‌ 
அங்கேயும்‌ வந்து இது எங்கள்‌ மூதாதையர்களுடையது என்று வாதிட்டார்கள்‌. மூன்றாவது 
இடத்திலும்‌ அதே காரியம்‌ நடந்தது. 


அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி: ஏன்‌ என்னிடத்தில்‌ வந்தீர்கள்‌? 
நீங்கள்‌ என்னைப்‌ பகைத்து, என்னை உங்களிடத்தில்‌ இராதபடிக்குத்‌ 
துரத்திவிட்டீர்களே என்றான்‌. அதற்கு அவர்கள்‌: நிச்சயமாய்க்‌ கர்த்தர்‌ 


உம்மோடேகூட இருக்கிறார்‌ என்று கண்டோம்‌. ஆகையால்‌, 
எங்களுக்கும்‌ உமக்கும்‌ ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாகவேண்டும்‌ என்று 
நாங்கள்‌ நிர்ணயம்பண்ணினோம்‌. நாங்கள்‌ உம்மைத்‌ தொடாமல்‌, 
நன்மையே உமக்குச்‌ செய்து, உம்மைச்‌ சமாதானத்தோடே 
அனுப்பிவிட்டதுபோல, நீரும்‌ எங்களுக்குத்‌ தீங்குசெய்யாதபடிக்கு, 
உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம்‌. நீர்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்‌ (ஆதி 26:27-29). 

நமக்கு விரோதமாய்‌ நினைப்பவர்கள்‌, செயல்படுகின்றவர்கள்‌ நம்மைப்‌ பார்த்து “நாம்‌ 

கர்த்தரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌' என்று சொல்லவேண்டும்‌. 


தேவன்‌ யோசுவாவோடு கூட இருப்பதை ஜனங்கள்‌ கண்டார்கள்‌; ஏனென்றால்‌, அவன்‌ 
சொன்போது சூரியனும்‌, சந்திரனும்‌ தரித்து நின்றது. யோர்தான்‌ பிளந்ததையும்‌ அவர்கள்‌ 
கண்டார்கள்‌. தாவீதோடு கூட தேவன்‌ இருப்பதை சவுல்‌ கண்டான்‌, ஜனங்களும்‌ 
கண்டார்கள்‌. தேவன்‌ அவனோடூ இருந்ததினால்‌, பெலிஸ்தியருடைய நூறு நுனித்தோல்கள்‌ 
வேண்டும்‌ என்று அவன்‌ சொன்னபோதிலும்‌, தாவீதினால்‌ அதைக்‌ கொண்டுவரமுடிந்தது. 
தாவீதை சவுல்‌ ஆபத்தான இடத்திற்கு, அவன்‌ அழிந்துபோகக்கூடிய இடத்திற்கு 
அனுப்பினாலும்‌, கர்த்தர்‌ அவனோடு கூட இருந்தார்‌. நம்மோடுகூட தேவன்‌ இருப்பதை 
நம்முடன்‌ இருக்கும்‌ ஜனங்கள்‌ காணவேண்டும்‌; நம்மைப்‌ பகைக்கும்‌ மக்கள்‌ 
காணவேண்டும்‌; நமக்கு விரோதஞ்‌ செய்கிறவர்கள்‌ காணவேண்டும்‌; நமது குடும்பத்தினர்‌ 
காணவேண்டும்‌. பாபிலோனோ, எகிப்தோ, கானானோ நம்முடைய வாழ்க்கையில்‌ நாம்‌ 
வெற்றிபெற அழைக்கப்பட்டவர்கள்‌; தோல்வியுற அல்ல. நம்முடைய வாழ்க்கையில்‌ 
அப்படிப்பட்ட காரியத்தை தேவன்‌ செய்யும்படி ஜெபிப்போம்‌. நம்முடைய உயர்வுக்காக 
நாம்‌ கவலைப்படவேண்டிய அவசியமில்லை, ஈசாக்கினிடத்தில்‌  பெலிஸ்தியர்கள்‌ 
'நிச்சயமாய்க்‌ கர்த்தர்‌ உம்மோடேகூட இருக்கிறார்‌” என்று சொன்ன நாட்களைப்‌ 
போன்ற நாட்கள்‌ நம்முடைய வாழ்க்கையிலும்‌ வரும்‌. 


